டூ [Regd. No. TN/CCN/467/2012-14. 
GOVERNMENT OF TAMIL NADU [R. Dis. No. 197/2009. 
2023 [Price: Rs. 2.40 Paise. 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


PUBLISHED BY AUTHORITY 


No. 28] CHENNAI, WEDNESDAY, JULY 12, 2023 
Aani 27, Sobakiruthu, Thiruvalluvar Aandu—2054 


Part ll—Section 2 


Notifications or Orders of interest to a section of the public 
issued by Secretariat Departments. 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 
Pages. Pages. 
FINANCE DEPARTMENT LABOUR WELFARE AND SKILL 
DEVELOPMENT DEPAMENT 
Tamil Nadu Transparency in Tenders Act- 
Notifications .. 500 Industrial Disputes Act—Declaration ௦7 
"Newsprint and Paper Manufacturing Industry " 


HOME DEPARTMENT 
(SC) 

Award of the Tamil Nadu Chief Minister's 
Police Medal for outstanding work in eradicating 
the drug production and illicit trafficking in the 
State on the occasion of International Day 
against Drug Abuse and illicit Trafficking on 
26.06.2023. 500 


as public utility service. .. 3 43 500-501 
Labour Courts for Adjudication... = 501-503 


D.T.P—ll-2 (28)—1 [499] 


500 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II—Sec. 2 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


FINANCE DEPARTMENT 


Notifications under the Tamil Nadu Transparency 
in Tenders Act. 


[G.O. Ms. No. 174, Finance (Procurement Cell), 21st June 2023, 
ஆனி 6, சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு--.2054,] 


11௦.॥(2)/14/648/2023.-ா exercise of the powers 
conferred by clause (bb) of Section 16 of the Tamil Nadu 
Transparency in Tenders Act, 1998 (Tamil Nadu Act 43 of 
1998), the Governor of Tamil Nadu hereby declares that 
awarding the work to the Institute of Chartered Accountants 
of India (ICAI) Accounting Research Foundation to revision / 
rewriting of Tamil Nadu Treasury Code, Tamil Nadu Accounts 
Code and Pay and Accounts Office Manual for the purpose of 
said Section. 


T. UDHAYACHANDRAN, 
Principal Secretary to Government. 


HOME DEPARTMENT 
(SC) 

Award of the Tamil Nadu Chief Minister's Police Medal 
for outstanding work in eradicating the drug production 
and illicit trafficking in the State on the occasion 
of International Day against Drug Abuse and illicit 
Trafficking on 26.06.2023. 


[G.O. Ms. No. 304, Home (SC), 24th June 2023, 
ஆனி 9, சோபகிருது, திருவள்ளுவர்‌ அண்டு-.202:4.] 


11௦.11(2)/10/649/2023.--16 following Six Police officers / 
Personnel have been awarded the "Tamil Nadu Chief 
Minister's Police Medal for outstanding work in eradicating 
the drug production and illicit trafficking in the State" on 
the occasion of International Day against Drug Abuse and 
illicit Trafficking 2023 on 26.06.2023 by the Government 
of Tamil Nadu. 


2. The recipients are eligible for the lumpsum grant 
at the rates noted against each:- 


SI. Name and Rank ahem cian 
No. Tvl. Caren 
1. V. Badri Narayanan, IPS., Rs. 50,000/- 
Superintendent of Police, (Rupees fifty 
Coimbatore District. thousand only) 
2. Dongare Pravin Umesh, IPS., Rs. 50,000/- 
Superintendent of Police, (Rupees fifty 
Theni District. thousand only) 
3. M. Gunasekaran Rs. 50,000/- 
Deputy Superintendent of Police, (Rupees fifty 
Railways Salem Sub-Division. thousand only) 
4. S$. Murugan, Rs. 50,000/- 
Sub-Inspector of Police, (Rupees fifty 


Namakkal District. thousand only) 


SI. Name and Rank ர்ந்த cient 

No. Tvl. லும்‌ 

5. R. Kumar, Rs. 50,000/- 
Grade | PC 1380, (Rupees fifty 


Namakkal District. thousand only) 


3. In recognition of remarkable work done in fighting the 
evil of drug menace and curb illicit trafficking of drugs by 
Thiru Asra Garg, IPS, Inspector General of Police, South 
Zone, Madurai awarded this "Special Medal" without cash 
award, as a special case. 


P. AMUDHA, 
Principal Secretary to Government. 


LABOUR WELFARE AND SKILL DEVELOPMENT 
DEPARTMENT 


Notifications under the Industrial Disputes Act. 
Declaration of "Newsprint and Paper Manufacturing 
Industry" as public utility service under the Act. 


[G.0.(Rt) No. 329, Labour Welfare and Skill Development (D2), 
19th June 2023, ஆணி4 சோபகிருது, திருவள்ளுவர்‌ 94 6001())-2054,] 
No. 1I(2)/LWSD/650/2023—WHEREAS, the Governor of 
Tamil Nadu is satisfied that public interest requires that 
the "Newsprint and Paper Manufacturing Industry" should 
be declared as a public utility service for the purposes of 
the Industrial Disputes Act, 1947 (Central Act XIV of 1947); 


NOW, THEREFORE, in exercise of the powers conferred 
by sub-clause (vi) of clause (n) of section 2 of the said 
Act, the Governor of Tamil Nadu hereby declares that the 
"Newsprint and Paper Manufacturing Industry" to be a public 
utility service for the purposes of the said Act for a period 
of six months with effect on and from the date of publication 
of this Notification in the Tamil Nadu Government Gazette. 


Declaration of "All Institutions engaged in procurement, 
storage and distribution of milk and manufacture of 
milk products and registered under the Tamil Nadu 
Co-operative Societies Act, 1983" as public utility 
service under the Act. 


[G.O. (Rt) No. 330, Labour Welfare and Skill Development (D2), 
19th June 2023, ஆணி 4, சோபகி௫து 
திருவள்ளுவர்‌ 24 6007) -2054, ] 

14௦. 1I(2)/LWSD/651/2023—WHEREAS, the Governor 
of Tamil Nadu is satisfied that public interest requires 
that the "All Institutions engaged in procurement, 
storage and distribution of milk and manufacture of 
milk products and registered under the Tamil Nadu 
Co-operative Societies Act, 1983" should be declared as 
a public utility service for the purposes of the Industrial 
Disputes Act, 1947 (Central Act XIV of 1947); 


NOW, THEREFORE, in exercise of the powers conferred 
by sub-clause (vi) of clause (n) of section 2 of the said Act, 
the Governor of Tamil Nadu hereby declares that the "All 
Institutions engaged in procurement, storage and distribution 
of milk and manufacture of milk products and registered 


July 12, 2023] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


501 


under the Tamil Nadu Co-operative Societies Act, 1983" 
to be a _ public utility service for the purposes of 
the said Act for a period of six months with effect on 
and from the date of publication of this Notification in the 
Tamil Nadu Government Gazette. 


Disputes between Workmen and Managements referred 
to Labour Court for Adjudication. 


சந்திரா சி.எப்‌.எஸ்‌ அண்டு டெர்மினல்‌ ஆப்ரேட்டர்‌ 
பிரைவேட்‌ லிமிடெட்‌. 


[அரசாணைர (ig) எம்‌ 319, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு (3௮)த்‌ துறை, 14 ஜூன்‌ 2023, வைகாசி 31, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024.,/ 


No. |1(2)/0//50/652/2023.--இந்த ஆணையின்‌ இணைப்பில்‌ 
குறிப்பிட்டுள்ள பொருள்‌ தொடர்பாக, சந்திரா சி.எப்‌.எஸ்‌ அண்டு 
டெர்மினல்‌ ஆப்ரேட்டர்‌ பிரைவேட்‌ லிமிடெட்‌ நிர்வாகத்திற்கும்‌, 
சென்னை ஏற்றுமதி வளாக ஊழியர்கள்‌ மற்றும்‌ பொதுத்‌ 
தொழிலாளர்கள்‌ சங்கத்திற்குமிடையே தொழிற்‌ தகராறு எழுந்துள்ளது 
என்று அரசு கருதுவதாலும்‌; 


மேற்சொன்ன தொழிற்‌ தகராறில்‌ உள்ள கோரிக்கையை 
சென்னை தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 


1947 ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
(மத்தியச்‌ சட்டம்‌ 14/94) 10(1) (0 பிரிவிலும்‌, 10((0) பிரிவின்‌ 
வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு 
இத்தகராறை கீழ்க்கண்ட எழுவினாவுடன்‌ சென்னை தொழிலாளர்‌ 
நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும்‌ என்று தமிழ்நாடு 
ஆளுநர்‌ அவர்கள்‌ இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 


எழுவினா 


தொழிலாளர்களுக்கு 2018-2019 ஆம்‌ ஆண்டிற்கான போனஸ்‌ 
தொகை, அவரவர்‌ பெற்று வரும்‌ சம்பளத்தில்‌ தலா 20 சதவீதமும்‌ 
மற்றும்‌ கருணைத்‌ தொகையாக தலா ரூ.15,000/-மும்‌ தீபாவளி 
பண்டிகைக்கு 15 நாட்களுக்கு முன்பு பெற்றுத்‌ தர வேண்டுமென 
மனுதாரர்‌ சங்கம்‌ தரப்பில்‌ கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது நியாயம்‌ 
தானா? ஆம்‌ எனில்‌, உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


மேலும்‌, 1947 ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
10 (2A) பிரிவின்கீழ்‌ இந்த ஆணையைப்‌ பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு அளிக்குமாறு, 
சென்னை, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 


அரசானை (ig) ster 320, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு (2j25 துறை, 14 ஜூன்‌ 2023, வைகாசி 31, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024.,/ 


No. |1(2)/4//50/653/2023.--இந்த ஆணையின்‌ இணைப்பில்‌ 
குறிப்பிட்டுள்ள பொருள்‌ தொடர்பாக, சந்திரா சி.எப்‌.எஸ்‌ அண்டு 
டெர்மினல்‌ ஆப்ரேட்டர்‌ பிரைவேட்‌ லிமிடெட்‌ நிர்வாகத்திற்கும்‌, 
சென்னை ஏற்றுமதி வளாக ஊழியர்கள்‌ மற்றும்‌ பொது தொழிலாளர்கள்‌ 
சங்கத்திற்குமிடையே தொழிற்‌ தகராறு எழுந்துள்ளது என்று அரசு 
கருதுவதாலும்‌; 


மேற்சொன்ன தொழிற்‌ தகராறில்‌ உள்ள கோரிக்கையை 
சென்னை தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 


1947 ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ (மத்திய 
சட்டம்‌ XIV/A947) 100 (9) பிரிவிலும்‌, 100(0) பிரிவின்‌ வரம்பு 


நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு 
இத்தகராறை கீழ்க்கண்ட எழுவினாவுடன்‌ சென்னை தொழிலாளர்‌ 
நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும்‌ என்று தமிழ்நாடு 
ஆளுநர்‌ அவர்கள்‌ இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 


எழுவினா 


தொழிலாளர்களுக்கு 2019-2020 ஆம்‌ ஆண்டிற்கான 
பானஸ்‌ தொகை, தொழிலாளர்கள்‌ அவரவர்‌ பெற்று வரும்‌ 
சம்பளத்தில்‌ தலா 20 சதவீதமும்‌ மற்றும்‌ கருணைத்‌ தொகையாக 
தலா ரூ.15,000/-மும்‌ தீபாவளி பண்டிகைக்கு 15 நாட்களுக்கு 
முன்பு பெற்றுத்‌ தர வேண்டுமென மனுதாரர்‌ சங்கம்‌ தரப்பில்‌ 
கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது நியாயம்‌ தானா? ஆம்‌ எனில்‌, உரிய 
உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


மேலும்‌, 1947 ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
10 (2A) பிரிவின்கீழ்‌ இந்த ஆணையைப்‌ பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு அளிக்குமாறு, 
சென்னை, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 


அரசாணைர (ig) எம்‌ 323, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு (3S துறை, 14 ஜூன்‌ 2023, வைகாசி 31, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024,/ 


No. |1(2)/0//50/654/2023.--இந்த ஆணையின்‌ இணைப்பில்‌ 
குறிப்பிட்டுள்ள பொருள்‌ தொடர்பாக, சந்திரா சி.எப்‌.எஸ்‌ அண்டு 
டெர்மினல்‌ ஆப்ரேட்டர்‌ பிரைவேட்‌ லிமிடெட்‌ நிர்வாகத்திற்கும்‌, 
சென்னை ஏற்றுமதி வளாக ஊழியர்கள்‌ மற்றும்‌ பொதுத்‌ 
தொழிலாளர்கள்‌ சங்கத்திற்குமிடையே தொழிற்‌ தகராறு எழுந்துள்ளது 
என்று அரசு கருதுவதாலும்‌; 

மேற்சொன்ன தொழிற்‌ தகராறில்‌ உள்ள கோரிக்கையை 
சென்னை தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 

1947 ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
(மத்தியச்‌ சட்டம்‌ XIV/1947) 100 (6 பிரிவிலும்‌, 10(1(6) பிரிவின்‌ 
வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு 
இத்தகராறை கீழ்க்கண்ட எழுவினாவுடன்‌ சென்னை தொழிலாளர்‌ 
நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும்‌ என்று தமிழ்நாடு 
ஆளுநர்‌ அவர்கள்‌ இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 


எழுவினா 


2020-2021 ஆம்‌ ஆண்டிற்கான போனஸ்‌ தொகை, 
தொழிலாளர்கள்‌ அவரவர்‌ பெற்று வரும்‌ சம்பளத்தில்‌ தலா 20 
சதவீதமும்‌ மற்றும்‌ கருணைத்‌ தொகையாக தலா ரூ.15,000/- 
மும்‌ தீபாவளி பண்டிகைக்கு 15 நாட்களுக்கு முன்பு பெற்று தர 
வேண்டுமென மனுதாரர்‌ சங்கம்‌ தரப்பில்‌ கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது 
நியாயம்‌ தானா? ஆம்‌ எனில்‌, உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 

மேலும்‌, 1947 ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
10 (2A) பிரிவின்கீழ்‌ இந்த ஆணையைப்‌ பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு அளிக்குமாறு, 
சென்னை, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 

கைலாஷ்‌ ஷிப்பிங்‌ சர்வீஸஸ்‌ பிரைவேட்‌ லிமிடெட்‌. 
அரசானை (ig) ஏனம்‌ 321, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 

மேம்பாட்டு (3S துறை, 14 ஜூன்‌ 2023, வைகாசி 31, 

சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024,/ 


No. |1(2)/0/8/50/655/2023.-இந்த ஆணையின்‌ இணைப்பில்‌ 
குறிப்பிட்டுள்ள பொருள்‌ தொடர்பாக, கைலாஷ்‌ ஷிப்பிங்‌ சர்வீஸஸ்‌ 
பிரைவேட்‌ லிமிடெட்‌ நிர்வாகத்திற்கும்‌, சென்னை ஏற்றுமதி வளாக 
ஊழியர்கள்‌ மற்றும்‌ பொது தொழிலாளர்கள்‌ சங்கத்திற்குமிடையே 
தொழிற்‌ தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும்‌; 


502 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II—Sec. 2 


மேற்சொன்ன தொழிற்‌ தகராறில்‌ உள்ள கோரிக்கையை 
சென்னை தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ தீர்ப்பிற்கு அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 


1947 ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
(மத்தியச்‌ சட்டம்‌ 14/94) 10() (0) பிரிவிலும்‌, 100(0) பிரிவின்‌ 
வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு 
இத்தகராறை பின்வரும்‌ எழுவினாவுடன்‌ சென்னை தொழிலாளர்‌ 
நீதிமன்றத்‌ தீர்ப்பிற்கு அனுப்பப்பட வேண்டும்‌ என்று தமிழ்நாடு 
ஆளுநர்‌ அவர்கள்‌ இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 

எழுவினா 


கைலாஷ்‌ ஷிப்பிங்‌ சர்வீஸஸ்‌ பிரைவேட்‌ லிமிடெட்‌ நிறுவனத்தில்‌ 
பணிபுரியும்‌ தொழிலாளர்களுக்கு 2019-2020 ஆம்‌ ஆண்டிற்கான 
போனஸ்‌ மொத்த சம்பளத்தில்‌ 20 சதவீதமும்‌ மற்றும்‌ கருணைத்‌ 
தொகையாக தலா ரூ.15,000/-மும்‌ சேர்த்து தீபாவளி பண்டிகைக்கு 
முன்பாக வழங்க வேண்டி கேட்டு 26.08.2020 அன்று நிர்வாகத்திற்கு 
கடிதம்‌ கொடுத்தும்‌ இது சம்பந்தமாக நிர்வாகம்‌ பேசி தீர்க்க முன்‌ 
வரவில்லை என்பதால்‌ தொழிலாளர்கள்‌ அவரவர்‌ பெற்று வரும்‌ 
சம்பளத்தில்‌ தலா 20 சதவீதம்‌ போனசும்‌ மற்றும்‌ கருணைத்‌ 
தொகையாக தலா ரூ. ரூ.15,000/-மும்‌ தீபாவளி பண்டிகைக்கு 
15 நாட்களுக்கு முன்பு பெற்றுத்‌ தர வேண்டுமென மனுதாரர்‌ சங்கம்‌ 
தரப்பில்‌ கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது நியாயம்‌ தானா? ஆம்‌ எனில்‌, 
உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


மேலும்‌, 1947 ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
10 (2A) பிரிவின்கீழ்‌ இந்த ஆணையைப்‌ பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு அளிக்குமாறு, 
சென்னை, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 


1. மேற்பார்வைப்‌ பொறியாளர்‌ (இ&ப), கோவை மின்‌ 
பகிர்மான வட்டம்‌/வடக்கு, தமிழ்நாடு மின்‌ உற்பத்தி மற்றும்‌ 
பகிர்மானக்‌ கழகம்‌, கோவை 2. செயற்பொறியாளர்‌ (இ&ஃமே, 

மேட்டுப்பாளையம்‌ கோட்டம்‌, கோவை மின்‌ பகிர்மானக்‌ 

கழகம்‌, மேட்டுப்பாளையம்‌ 


அரசாணை (ig) எம்‌ 342, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு ட£ரித்‌ துறை, 19 ஜூன்‌ 2023, அணி 4, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024,/ 


No. ॥(2/ட4/50/656/2023.--1. மேற்பார்வைப்‌ பொறியாளர்‌ 
(இ&ப, கோவை மின்‌ பகிர்மான வட்டம்‌/வடக்கு, தமிழ்நாடு மின்‌ 
உற்பத்தி மற்றும்‌ பகிர்மானக்‌ கழகம்‌, கோவை 2. செயற்பொறியாளர்‌ 
@é&u), மேட்டுப்பாளையம்‌ கோட்டம்‌, கோவை மின்‌ பகிர்மானக்‌ 
கழகம்‌, மேட்டுப்பாளையம்‌ என்ற நிர்வாகத்திற்கு எதிராக பாரதீய 
மின்‌ தொழிலாளர்‌ சம்மேளனம்‌, சேலம்‌ என்ற தொழிற்சங்கத்திற்கும்‌ 
இடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும்‌; 
இத்தகராறை எழுவினாவுடன்‌ கோவை தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசிமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌அவர்கள்‌ 
கருதுவதாலும்‌; 1947 ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
(மத்தியச்‌ சட்டம்‌ 14/94) 10() (0) பிரிவிலும்‌, 10(7(0) பிரிவின்‌ 
வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு, 
இத்தகராறை கீழ்க்காணும்‌ எழுவினாவுடன்‌ கோவை தொழிலாளர்‌ 
நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும்‌ என்று தமிழ்நாடு 
ஆளுநர்‌ அவர்கள்‌ இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 

எழுவினா 


தொழிற்சங்க உறுப்பினரான திரு. ஆர்‌. ராஜமகேந்திரன்‌, 
வருவாய்‌ மேற்பார்வையாளர்‌, கோவை வடக்கு மின்‌ பகிர்மான 
வட்டம்‌, மேட்டுப்பாளையம்‌ கோட்டம்‌, மேட்டுப்பாளையம்‌ பிரிவு 
அலுவலகத்தில்‌ பணிபுரிந்து வருகிறார்‌ 21.14.2017 நாளிட்ட 
இறுதியாணை வாயிலாக அடுத்து வரும்‌ ஆண்டு ஊதிய 
உயர்வினை மூன்று வருடங்களுக்கு பின்‌ விளைவுகளுடன்‌ விடுப்பு 


காலம்‌ நீங்கலாக நிறுத்தி வைத்தல்‌ தண்டனையை தமிழ்நாடு மின்‌ 
உற்பத்தி மற்றும்‌ பகிர்மானக்‌ கழகம்‌ கோவை/வடக்கு மின்‌ பகிர்மான 
வட்ட நிர்வாகத்தினர்‌ இரத்து செய்திட வேண்டும்‌ என்ற 
தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானதுதானா? ஆம்‌ எனில்‌, 
உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


மேலும்‌, 1947 ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 


10 (2A) பிரிவின்கீழ்‌ இந்த ஆணையைப்‌ பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு அளிக்குமாறு, 
கோவை, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ கழகம்‌, சேலம்‌ 
(லிமிடெட்‌) சேலம்‌ 


[அரசானை (ig) சனம்‌ 343, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு ட£ரித்‌ துறை, 79 ஜூன்‌ 2023, அணி 4, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024./ 


No. |(2)///5ட/657/2023.--தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ 
கழகம்‌, சேலம்‌ (லிமிடெட்‌) சேலம்‌ என்ற நிர்வாகத்திற்கு எதிராக 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ கழக ஊழியர்‌ சங்கம்‌ (சிஐடியு 
சேலம்‌ என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும்‌; இத்தகராறை கீழ்க்காணும்‌ 
எழுவினாவுடன்‌ சேலம்‌ தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக 
அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ 
கருதுவதாலும்‌; 1947 ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
(மத்தியச்‌ சட்டம்‌ (141947) 10(1) (0) பிரிவிலும்‌, 10(0(0) பிரிவின்‌ 
வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு 
இத்தகராறை எழுவினாவுடன்‌ சேலம்‌ தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ 
தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும்‌ என்று தமிழ்நாடு ஆளுநர்‌ 
அவர்கள்‌ இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 


எழுவினா 


மனுதாரர்‌ திரு. P. முருகன்‌, ஒட்டுநரின்‌ (DR-4565) ஆண்டு 
ஊதிய உயர்வை மூன்று வருடம்‌ தள்ளிவைத்து நிர்வாகம்‌ பிறப்பித்த 
08.09.2020 நாளிட்ட உத்தரவினை ரத்து செய்து ஊதிய உயர்வினை 
உரிய காலத்தில்‌ முன்‌ தேதியிட்டு வழங்க வேண்டுமென கோரும்‌ 
தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது தானா? ஆம்‌ எனில்‌, 
உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


மேலும்‌, 1947 ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
10 (2A) பிரிவின்கீழ்‌ இந்த ஆணையைப்‌ பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு அளிக்குமாறு, சேலம்‌, 
தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 


1, கிளை மேலாளர்‌, தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ கழகம்‌ 
உக்கடம்‌ 1-கிளை, உக்கடம்‌ 2. நிர்வாகம்‌, தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக்‌ கழகம்‌ Carma லிமிடெட்‌, கோவை. 


அரசானை (ig) எம்‌ 344, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திரன்‌ 
மேம்பாட்டு ட£ரித்‌ துறை, 79 ஜூன்‌ 2023, அணி 4, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024,/ 


11௦. ॥(2)/ப//50/658/2023.--நிர்வாகம்‌, தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக்‌ கழகம்‌, (கோவை லிமிடெட்‌, கோவை என்ற 
நிர்வாகத்திற்கும்‌ நேதாஜி போக்குவரத்து தொழிலாளர்கள்‌ பாதுகாப்பு 
தொழிற்சங்கம்‌ கோவை என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும்‌; 
இத்தகராறை எழுவினாவுடன்‌ கோவை தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ 
அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 1947 ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ (மத்தியச்‌ சட்டம்‌ )64//1947) 10(0 (9) பிரிவிலும்‌, 10(0(0) 
பிரிவின்‌ வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ 
கொண்டு இத்தகராறை கீழ்க்காணும்‌ எழுவினாவுடன்‌ கோவை 


July 12, 2023] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


503 


தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும்‌ 
என்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 


எழுவினா 


மனுதாரர்‌ திரு. டி. பாலமுருகன்‌ நடத்துனர்‌ (ப.எண்‌. சி 23832) 
ஜூன்‌-2020 மாத சம்பள சிலிப்பில்‌ 03 நாட்கள்‌, ஊதியமில்லாமல்‌ 
சம்பளம்‌ குறைவாக வழங்கியதை சிறப்பு விடுப்பாக கருதி பிடித்தம்‌ 
செய்த 03 நாட்களுக்கு உண்டான சம்பளத்தை வழங்க வேண்டுமென 
கோரும்‌ தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது தானா? ஆம்‌ 
எனில்‌, உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


மேலும்‌, 1947 ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
10 (2A) பிரிவின்கீழ்‌ இந்த ஆணையைப்‌ பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு அளிக்குமாறு, 
கோவை, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 


அரசாணை (ig) என்‌ 345, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு ட£ரித்‌ துறை, 19 ஜூன்‌ 2023, அணி 4, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024,/ 


11௦. ॥/(2)/0//50/659/2023.--நிர்வாகம்‌, தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக்‌ கழகம்‌, (கோவை லிமிடெட்‌ கோவை என்ற 
நிர்வாகத்திற்கும்‌ நேதாஜி போக்குவரத்து தொழிலாளர்கள்‌ பாதுகாப்பு 
தொழிற்சங்கம்‌ கோவை என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும்‌; 
இத்தகராறை எழுவினாவுடன்‌ கோவை தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ 


தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ 
அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 1947 ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ (மத்தியச்‌ சட்டம்‌ 64//1947) 100 (6) பிரிவிலும்‌, 10(1)(d) 
பிரிவின்‌ வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ 
கொண்டு இத்தகராறை கீழ்க்காணும்‌ எழுவினாவுடன்‌ கோவை 
தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும்‌ 
என்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 


எழுவினா 
மனுதாரர்‌ திரு. என்‌. சிவசங்கரன்‌ ஒட்டுநரின்‌ 
(ப.எண்‌. சி 23739) 2020ஆம்‌ ஆண்டு மே மாதம்‌ விடுப்பு 


கணக்கிலிருந்து அனுமதிபெறமால்‌ பிடித்தம்‌ செய்த 03 நாட்கள்‌, 
ஈட்டிய விடுப்பினை திரும்ப வழங்க கோரும்‌ தொழிற்சங்கத்தின்‌ 
கோரிக்கை நியாயமானது தானா? ஆம்‌ எனில்‌, உரிய உத்தரவு 
பிறப்பிக்கவும்‌. 

மேலும்‌, 1947 ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
10 (2A) பிரிவின்கீழ்‌ இந்த ஆணையைப்‌ பெற்றுக்கொண்ட 


நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு அளிக்குமாறு, 
கோவை, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 


முகமது நசிமுத்தின்‌, 


அரசு கூடுதல்‌ தலைமைச்‌ செயலாளர்‌. 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING, CHENNAI 
ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


